NOVEMBER/DECEMBER 2028 


CTA11/FTA11 — இக்கால இலக்கியம்‌ 7 


Time : Three hours Maximum : 75 marks 


பகுதி அ (10% 2 ௪ 20 மதிப்பெண்கள்‌) 


இனைத்து வினாக்களுக்கும்‌ சுருக்கமாக விடை எழுதுக. 
9. என அழைக்கப்படுபவர்‌ யார்‌? 


2 “இருப்பதை விட இறப்பது நன்று' என பாரதிதாசன்‌ கூறக்‌ 


காரணம்‌ யாது? 


3: பாரதிதாசன்‌ எந்த நூலுக்கு சாகித்ய: அகாடமி பரிசு 
பெற்றார்‌? 


4. தமிழ்‌ உரைநடையின்‌ தந்தை யார்‌? 

5. மாங்கனி நாடகத்தின்‌ கதைக்‌ கருவினைக்‌ கூறு. 
6. சேரமான்‌ காதலி நூலின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 

7. தனபாக்கியத்தின்‌ தந்தை பெயர்‌ என்ன? 

8. ஆறுமுகம்‌ நாவலின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 

9. ஆடிய கால்கள்‌ சிறுகதையின்‌ கதைக்கரு யாது? 


10. புலிக்கலைஞன்‌ சிறுகதையின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 
3891 


11. 


12. 


18. 


14. 


பகுதி ஆ — (5 % 5 ஈ 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. 


(௮) 


(ஆ) 


(அ 


(ஆ 


(அ) 


(ஆ) 


(அ) 


(ஆ) 


தமிழ்‌ மொழியின்‌ தாழ்ச்சி நிலையை தமிழியக்கம்‌ 
இயம்புவதை எடுத்துரைக்க. 
(அல்லது) 
தமிழ்‌ மொழியை எவ்வாறு கையாள வேண்டும்‌ 
என்று பாரதிதாசன்‌ வழிநின்று விளக்குக. 
உரைநடையின்‌ தோற்றம்‌ குறித்து எழுதுக. 
(அல்லது) 
தமிழ்மொழியின்‌ சிறப்பைப்‌ பாரதியார்‌ கூறுவதை 
தொகுத்தெழுதுக. 


பாண்டிய நாட்டுப்‌ 
விவரி. 


பெண்களின்‌ சிறப்புகளை 
(அல்லது) 
அடலேறுவின்‌ வீரத்தை புலப்படுத்துக. 


“நகர வாழ்க்கை நகர வாழ்க்கை 
தனபாக்கியம்‌ கதை மாந்தரின்‌ வழி நிறுவுக. 


என்பதை ட 
(அல்லது) 
பெண்களின்‌ வாழ்வியலை ஆறுமுகம்‌ நாவல்‌ வழி 


புலப்படுத்துக. 


2 3891 


ச 


15. 


16. 


17. 


18. 


19: 


20. 


(அ) சிற்பியின்‌ மன எண்ணங்களை புதுமைப்‌ பித்தன்‌ 
எவ்வாறு புலப்படுத்துகிறார்‌? 
(அல்லது) 
(ஆ) புலிக்கலைஞன்‌ சிறுகதையின்‌ கதை நிகழ்வினை 
எழுதுக. 
பகுதி இ-- (3 % 10 - 30 மதிப்பெண்கள்‌) 
ஏதேனும்‌ மூன்றனுக்கு மட்டும்‌ விடை எழுதுக. 


பாரதியார்‌ பாரத தேசத்தைப்‌ பற்றிக்‌ 


தொகுத்தெழுதுக. 


கூறுவதை 
தமிழ்‌ மொழியின்‌ சிறப்புகளை பாரதிதாசன்‌ எங்ஙனம்‌ 
எடுத்தியம்புகிறார்‌? விளக்குக. 

மாங்கனியின்‌ பண்பு நலனை தொகுத்தெழுதுக. 


ஆறுமுகத்தின்‌ வாழ்வியல்‌ நிலை திசை மாறிச்‌ செல்லும்‌ 
சூழலை புலப்படுத்துக. 


கலைஞனின்‌ கலை ஈடுபாட்டை பாய்ச்சல்‌ சிறுகதை வழி 
வெளிப்படுத்துக. 


3 3891 


